குருபாதர்‌ அணை 
ஸ்ரீமத்‌ ஞானசம்பந்ததேசிக சுவாமிகள்மீது 
சம்பத்தசரணாலய முனிவர்‌ 
அருளிச்சேய்த 


சிகாரதீனமாலை. 


இஃது 
இருக்கயிலாய பரம்பரைச்‌ திருத்தறாமபுர ஆசனத்து 
28-வது மஹா ஸர்நிதான்ம்‌ 
ஸ்ரீலஸ்ரீ. சுப்பிரமணியதேசிக சுவாமிகள்‌ 
இரு ஆச்ஜையின்படி 


ஸ்ரீகாழி வித்வான்‌ 
ப. ௮. முத்துத்தாண்டவராய பிள்ளை 
அவர்களால்‌ 
சென்னை, இம்பீரியல்‌ அச்சுக்கூடத்தில்‌ 
பதிப்பிக்கப்பட்ட அ, 
1930 


இஃது திருத்தருமபுச ஆதீனத்து 9%வது 
மஹா ஸக்நிதநனம்‌ ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக 
சுவாமிகள்‌. அவர்களுக்கு உரி மைசெய்யப்‌ 
பட்டது. 


குருபாதம்‌_துணை 
கந்தபுராணச்‌ சுருக்க மியற்றிய 
* சம்பந்தசரணாலம முனிவர்‌ 
ஞானசம்பந்த தேசிகர்‌ மீது 
அருளிச்செய்த 


சிகாரதனமாலை. 


= 
அதிகா லந்தொடுத்‌ தடியனுன்‌ னடியிணைக்‌ 
காளாக மீளா தபே 
சள்புசெய்ர்‌ தாயதன்‌ பின்புமுத்‌ தமிழிலு 
மதிகரிக்‌ கப்பு ரிக்தீர 
யிதெலாச்‌ தெளிவுறச்‌ சாத்திரம்‌ ப. யெனறி 
சைத்தினிமை ததந்திருக்‌ தாய்‌ 
இத்தனைவாக்‌ கருணை வைத்தனையு னக்குகா 
னென்னகைம்‌ மாறு செய்வேன்‌ 
இடை TT பப 
*இத்தர்‌ அம்பலவாண தம்பிரானென்ற வெள்ளி 
யம்பலவாண சுவாமிகளிடம்‌ படித்துத்‌ தேர்க்‌ அதெளீர்‌ த 
முக்கிய சிஷ்யர்கள்‌ பன்னிருவரில்‌ மேற்கண்ட சம்பந்த 
சாணாலயமுனிவரும்‌ ஒருவரெனீக்‌ கர்னபூரம்பமை, . 
ர்‌ செய்தா, செய்தேன 


4 சிகாரத்னமாலை 


வேத முடி வானபொரு ளேசென்று மாசவர்கள்‌ 
வினவவட வான்‌ ழலின்‌ 
வீற்றிருக்‌ தறகான்கு சோற்றுவித்‌ துந்தயவு 
மிகுதியான்‌ மீண்டு மீண்டும்‌ 
இதகல ஈரர்வடிவெ டுத்‌. தளவி றந்தோர்கள்‌ 
சிவஞான மருவ வக்தாய்‌ 
சீர்கருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பந்தனாம்‌ 
தேசிக சிகா ரக்னமே? 
அன்றுதொட்‌ டின்றளவு மெண்பச்‌ தூ நான்கு.நூ 
றாயிரஞ்‌ சென்ம* பேதத்‌ 
தடியனே னடிபட்‌ டலைகதளே னென்பத்தி 
யணுவளவும்‌ வந்த இல்லை. 
யின்றுதொட்‌ டினிமேலு மிதனையே யின்பமென்‌ 
நினிதினிதெ னக்கரு தமோ 
ரேழைக்‌ கிரங்கிவினை தாழத்‌ அரந்துகதி 
யேறப்ப சீசித்சரு ளுவாய்‌ 
நன்றிக்கு வித்தாகு மணிஞான மணிகூட' 
.... னந்தாத இந்தா மணி - 
நாவலர்கள்‌ யோகர்சிவ ஞானிக டவத்தோர்க 
ணாடிடுஞ்‌ சூள்‌ மணி 


* செனன £ 


சிகாரத்னமாலை 5 


இசீன்றமிழ்க்‌ கடல்வட்க லைக்கட லிரண்டினுந்‌ 
இகழ்மாசி லாமணி யெனுஞ்‌ 
சீர்தருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பந்தனார்‌ 
தேூக சிகா ரத்னமே. 2 


லிஞ்சுதிமை யெரிபவக்‌ கடலிற்‌ குளித்துமிகு 
வெஞ்சினக்‌ கோப மாகும்‌ 
- விரியெரி யினிற்கரூக வெகுகால மிப்படி 
மெலிக்தே னலிந்தே னெனை 
யஞ்சுபுலன்‌ வென்‌ அநின்‌ னருணினைர்‌ தனுநினமு 
மானந்த மாக்கட லுளே 
்‌ யமைவு றத்‌ அூங்குமுச்‌ னடியவர்‌ குழாத்‌ தில்வைத்‌ 
தகமகிழ்க்‌ தருள்வ தெக்காள்‌ 
கொஞ்சுகிளி மறையோ அ கூடலம்‌ பதியினுங்‌ 
குலவுகம லாபுரி யினுங்‌ 
குருமணிப இத்தொளிதண்‌ மரூவுமா ளிகைகளுங்‌ 
” கிகாண்டறவழ்‌ மண்ட பஞ்சேர்‌ 
செஞ்சொலவர்‌ பசவவளர்‌ கருமைகக ரினுமருட்‌ 
செங்கோ னடாத்‌ ௮ குருவே 
சீர்‌. தருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பக்தனாக 
கேசிக சிகா சச்னமே, 3 


6 சிகாரத்னமாலை 


பாகுபடு மொழிமாதர்‌ தமதாசை முதலான 
பலவாசை யுர்து றர்தே 
பாதபங்‌ கயமலரி லாதரவு பண்ணலும்‌ 
பதைபதைத்‌ அருகி யெழலும்‌ 
தாகமுடி. பெரியபரி பாகமொடு மோகமும்‌ 
தாரக மிலாத ருளுவார்‌ 
தந்தவை யெலாமுன அ சுர்கரத்தி ருவார்த்தை 
தங்கவிவ்‌ கருள்கூ அவாய்‌, 
அகமபு ராணங்கள்‌ வேதங்கள்‌ சகலகலை 
யாய்வதுவு முனு புகழே 
யாயுகற்‌ கலைவிரித்‌ தறிஞோர்கள்‌ புகழ்வதும்‌. 
கையரமுள தோவில்லை காண்‌ 
தேகமிஅ பெஈய்யென்ன மெய்யொன்‌ அ சத்தைச்சி 
வாகமிக ணின்று போற்றுஞ்‌ 
சீர்சருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பந்தனாம்‌ 


தேக சிகர சச்னமே. 4 


கானமே வியதோர்‌ கருங்குயில்‌ பசுங்கிளி 
கடுக்குடி யிருந்த பகுவாய்க்‌ 
கட்டாவ.மட்டி லுயிர்‌ கண்டுண்ட பூஞையெலி 
காமரு௪ கோரமு முயர்‌. 


சிகாரத்னமாலை 7 


ஞானமே வியதோர்ப தம்பெறவு மருள்செய்த 
நன்மையா லெனையு னடியார்‌ 
நடுவினு ளிருத்தியுன தடி.மையாக்‌ ஆவையம்த 
நாளெந்த நாளறி கலேன்‌ 
வானமே,டவியதோரி ளம்பிறைவ எம்புனலு 
மதுவொழுகு கொன்றை மலரு 
மங்கையொரு பாகமெனு மங்கமுஞ்‌ செங்கையனன்‌ 
மாறிவர்‌ தூறு 'மன்பாற்‌ 
சேன்யடி. யவர்கட்கு கானாவி தக்கருணை 
செய்தசை தன்ய குருவே 
சீழ்தருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பச்கனாச்‌ 
தேசிக சகா ரத்னமே, 5 


டீரவுபதி பசுபாச மறியாத நெறியோடு 
பார்முழுதி னுந்தி ரிந்து 
பரமா மென்றுபோ மென்‌்ீபா சவ்வினை 
பீணிமினுல சரக ளென்றென்‌ 
அல்ல்து குரல்கம்மி யொருபொருளு மடையாம 
லுடைமையா லுசைத விர்க்தே 
யூமரா னோர்பெரிய நாமரீர்‌ -வைப்பினி 
லனக்னே யெனக்கூ இமோ 


8 சிகாரச்னமாலை 


வரைகளிற்‌ பொன்மேரு வசைதிசைகள்‌ வருஈதிஙீள்‌ 
வளர்கங்கை புங்க வற்குண்‌ 
மாதேவன்‌ முதலான வரறுபோ லறுசமய 
மாபினுட்‌ கருவ கற்றுஞ்‌ 
செருவான கருவியெனு மொருஞான சழயமுதல்‌ 
சென்றிட வுதித்த, குருவே 
சீர்கருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பந்கனார்‌ 
கேடி சிகா சச்ளமே. 6 


உலூன்மா னிட்ரா யுநிக்கவர்க ளெல்லோரு 
மொருபிறப்‌ பொருவடி வரா 
யொப்பரா யினுமிக்கு பர்க்தனரி£ழி ந்தவர்க 
ளுண்டென்று கண்டு கொளலால்‌ 
இலகுதே சிகரா மெனப்பெய ருனைப்போல 
வெழில்பெறப்‌ புனைவ செனினு 
மென்றனைப்‌ பீணிகெளு முன்றனக்‌ னையாக 
வேச்‌அநாத்‌ கோற்று விடுமே 
கலகவைம்‌ புலனலைய நிலையிதென்‌ றடியருன்‌ 
கருணைமலை நிலவிப்‌ பவக்‌ 
காடுவெட்டடிப்பரம்‌ விடுறும்‌ படி. கடைக்‌ 


கண்ணலை த்‌ திடுமண்‌ ணலே 


சிகாரத்னமாலை 9 


இலகமென்‌ அலகுபுகழ்‌ அரவளச்‌ கீரநின்ற 
தென்கமலை நற்கூ டல்வண்‌ 
சர்கருமை வாழவருண்‌ ஞானசம்பக்‌ கனாக்‌ 
தேசிக சிகா ரத்னமே. 7 
கல்வியிற்‌ கவிதையிற்‌ போதனையி னிற்கலை 
கருச்‌ தஅஅமருத்தத்‌ இனிற்‌ 
கவிவாணர்‌ புகழ்மிகு கவமான பொருளொடு 
கலக்சகூர்‌ மைசினி லவையைச்‌ 
செரீல்வளம்‌ பெறவிரித்‌ தியாவருக்‌ தெளிவுறச்‌ 
சொல்லும்பிச சங்கத்‌ இனி 
றொல்லுலக லொருவர்க்கும்‌ வல்லமைக ளீலையென்று 
தோன்றியவை தோன்ற வந்தாய்‌ 
நல்வசம்‌ பெறுசெவ்வெ னுந்துங்க மங்கையொளி 
நளினமணி *முகை£கை யென 
நாடி.வரு மளிகளெனு மாடவர்கள்‌ புடைமொய்ப்ப 
நானில மெனுங்கு டிக்குச்‌ 
செல்வமென வளர்கமலை பாண்டிநா டேத்‌ தவரு 
*திருமலிக்‌ திட்ட மதுசை 
சீர்கருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பந்தனாம்‌ 
தேசிக சிகா ரத்னமே. 8 


_ ட 


* முக 


10 சிகாரத்னமாலை 


கோவாத மூவாத மணியே மருந்தே 
குருந்தடி யிருந்த கருணைக்‌ 
குன்றே யெனப்பிடி கீ தன்றேயு னக்கடிமை 
கொண்டருள்‌ குணக்கொண்‌ டலே 
யோவா இனித்தினிச்‌ துள்ளூறி* யள்ளுறு 
மொழுகுமஅ ரக்கனி யென 
வுன்னையுன்‌ அன்னி யென்னையுன்‌ னாகதெறி 
யொருமொழியி .னன்மொ ழிந்தாய்‌ 
நாவாண ரொருபுறம்‌ பாமாலை பொழியவொரு 
ஞாங்கர்புட்‌ டாங்கு சொல்வோர்‌ 
நகைமணிக ளுமிழ்மகுட சேடனா யிரநாவி 
னாலிவ ரெனத்த இப்பத்‌ 
வ மொருபுறமு ழங்கவொரு” டிறமடியார்‌ 
சேவித்து நின்று வாழ்த்‌ அஞ்‌ 
சீர்தருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பக்தனாக்‌ 
தேசிக சிகா ரத்னமே, 


கொன்றையுன்‌ ருர்விடைச்‌ கொடியுன அ கொடி. சாஈந்து 
கூர்ந்தவெண்‌ ணீறு தவளக்‌ 
குளிர்மதிச்‌ சடைமுடிப்‌ பொன்மகுட மாபரணங்‌ 
குலவுகண்‌ டிகைமா லைமால்‌ 


ப யள்ளூஅ € 


சிகாரத்னமாலை 11 


"வென்றவடி யார்களுனர்‌ வீசகண்‌ ணளியுன த 
வெண்குடைநின்‌ விமல சத்தி 
விரிபுவன மண்டங்கள்‌ கொண்டசெங்‌ கோன்ஞான 
வேந்தனென்‌ அனைய டைந்ீதே 
னன்றுத தெனுமிரு விலங்கின முறித்துவர 
நலிகு.அம்‌ பறவெ றிந்து 
ஈரடொணா முத்தியினை நாடுனு. மருட்செல்வ 
நான்மழைச்‌ செங்க சத்தாற்‌ 
சென்றுதவி யின்றென அ மூடமா இயவறுமை 
திரக்கொ டுத்தரு ளுவாய்‌ 
சிர்‌ கருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பந்தனாம்‌ 
“தேக திகர ரத்னமே, 10 


கயிலாய மலையுன்‌ றி ரக்கோயி லம்பீலங்‌ 
காசிகம லாலய முதற்‌ 
கருஅதெய்‌ வீகதலம்‌ மாவையும்‌ யாவருங்‌ 
 காணவரு கொலுமண்‌ டபம்‌ 
பயிலுீற்வா ோர்கங்கை யாடுமஞ்‌ சனசாலை 
ப்ருிமதி யிருவி ளக்காம்‌ 
பகர்திகம்‌ பரஞான வுருநின அ பெருமையைப்‌ 
பகருதற்‌ கெளிகா குமோ 


ர 


1: யார்களுன்‌, யார்களுளம்‌, 


12 சிகாரத்னமாலை 


குயில்கூவ மயிலால வஞ்சுகஞ்‌ செஞ்சொற்‌ 
குழாம்பல மிழற்ற நெடுமால்‌ 
கொண்ட திண்‌ டோண்மலர்ச்‌ தண்டுழா யக்தொடைகீ, 
கொத்நினுட்‌ பத்தி பாயுஞ்‌ ட்‌ 
செயிர்தீர்மணிச்சொத்தெ னப்பொழிலின்‌ மிடைதருஞ்‌ 
சிறைவண்‌ டலம்பி நிற்குஞ்‌ 
சீர்தருமை வாழவருண்‌ ஞானசம்‌ பச்‌ கனாக்‌ 
தேரிகிகா ரச்னமே, 11 


சிகசத்னமாலை முற்றிற்று. 


குறிப்பு :-இச்சம்பர்‌ தசரணாலய முனிவ நியற்றிய 
கொசத்னமாலையும்‌ கந்தபுராணச்‌ சுருக்கமும்‌ தவிர்ந்த 
வேறு நூல்‌ அல்லது தனிப்பாசுரங்கள்‌ இப்போது அகப்‌ 
படவில்லை, இம்முனிவரிடம்‌. படித்திருந்த வித்து 
வான்கள்‌ லெர்‌ 7-வஅ, 8-வது 9-வது, குருமூர்த்திகள்‌ 
காலங்களில்‌ மைசூர்‌ பக்கக்களிலும்‌, இங்கும்‌ இருந்தார்‌ 
கள்‌, மற்ற விபரம்‌ ஆதினகர்த்தரவர்களால்‌ “இனிப்‌ 
பிரசுரிப்பிச்சப்படும்‌ கர்தபுராணச்‌ சராக்கவுரைப்‌ பகுமி 
ரத்துட்‌ காணலாகும்‌, 


ஞானசம்பர்‌ தசுவாமிகள்‌ இருவடி துணை. 


கைலை எவன யவ ன வ க வைகை 
The Imperial Printing MVorks, 25, Davidson St., Madras. 
்‌ 


